GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1.60 Paise . 


KAMIL 


OVERNMES 


HI 
பராக 


NADU 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


THS4 


TRUTH 


பட்ட 


ALONE TR 


RIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 92 ] | 


CHENNAI, TUESDAY, APRIL 4 , 2017 
Panguni 22 , Thunmugi , Thiruvalluvar Aandu - 2048 


Part II - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BYI GOVERNMENT 


TRANSPORT DEPARTMENT 

பின்பு கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கான இழப்பீட்டுத் 

தொகை தென்னக ரயில்வே கோட்ட பொறியாளர் மூலம் 
நிலங்கள் கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை 

வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது . 
[ G . O . MS . No . 20 , Transport (1. 1) , 31st March 2017 , 

அறிவிப்பு 
பங்குனி 18 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048.) 

தமிழ்நாடு தொழிலியல் நோக்கங்களுக்கான நில எடுப்பு 
No . II( 2)|TRA/ 203 (c )/ 2017 . 

சட்டம் 1997 (10/1999 ) பிரிவு 3(1)- ன்கீழ் தூத்துக்குடி முதல் 

மதுரை ( வழி அருப்புக்கோட்டை ) (மீளவிட்டான் - மேலமருதூர் 
தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டம் , வடக்கு 

பிரிவு ) வரை ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்காக வடக்கு 
சிலுக்கன்பட்டி கிராமத்தில் ஒரு பொது நோக்கத்திற்காக 

சிலுக்கன்பட்டி கிராமத்தில் கீழ்காணும் விபர அட்டவணையில் 
தூத்துக்குடி முதல் மதுரை ( வழி அருப்புக்கோட்டை ) 

குறிப்பிட்டுள்ள 2 . 98 . 05 ஹெக்டேர் நிலங்கள் சற்று 
(மீளவிட்டான் - மேலமருதூர் பிரிவு ) ரயில் பாதை அமைக்கும் 

கூடுதலாகவோ/ குறைவாகவோ கையகப்படுத்தப்படும் என தமிழக 
பணிகளுக்காக கீழ்காணும் விபர அட்டவணையில் 

ஆளுநரால் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள நிலங்களை கையகப்படுத்திட தமிழக அரசால் 
முடிவெடுக்கப்பட்டுள்ளது . தமிழ்நாடு தொழிலியல் கையகப்படுத்தப்படும் நிலங்களின் விபரப்பட்டியல் 
நோக்கங்களுக்கான நில எடுப்பு சட்டம் 1997 (10 /1999 ) தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கோவில்பட்டி கோட்டாட்சியர் 
பிரிவு 3(2 ) - ன்கீழான " பி " படிவ பொது அறிவிப்பின்படி ஆகியோரது அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளது . அதனை 
கையகப்படுத்தப்படும் நில உடமையாளர்களுக்கு அறிவிப்பு அலுவலக வேலை நேரங்களில் பார்வையிட்டுக் கொள்ளலாம் 
அனுப்பி நில உடமையாளர் தரப்பில் விளக்கம் பெற்று அதன் என தெரிவிக்கப்படுகிறது . 


II - 2 EX . (92 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் 


தூத்துக்குடி மாவட்டம் , தூத்துக்குடி வட்டம் , வடக்கு சிலுக்கன்பட்டி கிராமம் 
புல எண் வகைப்பாடு நில எடுப்பு நில உரிமைதாரர் மற்றும் பாத்தியதை உள்ள 
செய்யப்படும் 

நபர்கள் விபரம் 
பரப்பு 

( ஹெக்டேர்) 
(2 ) 

( 4 ) 


கட்டிடங்கள் / 
மரங்களின் 
விபரம் 


( 5 ) 


( 6 ) 


33 / 1A1 


புன்செய் 


0 .09 .50 


ஜான்சன் ஆர்தர் 


ஏதுமில்லை 


2 . 


33/ 1B2 


33/182 


புன்செய் 


0 . 39 .50 


ஏதுமில்லை 


1 . கந்தசாமி 
2 . ராதா 
3 . சங்கரி 
4 . டேனியல் 
5 . தூத்துக்குடி பவர் கம்பெனி பி . லிட் . 
6 . அபர்ண் ஆப்சோர் லிட் . 
1 . தூத்துக்குடி பவர் கம்பெனி பி . லிட் . 
2 . அபர்ண் ஆப்சோர் லிட் . 
1 . தூத்துக்குடி பவர் கம்பெனி பி . லிட் . 
2 . அபர்ண் ஆப்சோர் லிட் . 


38 / 1B 


புன்செய் 


0 .00 . 05 


ஏதுமில்லை 


38 / 2B 


புன்செய் 


0 . 06 .50 


ஏதுமில்லை 


38/ 3B 


புன்செய் 


0 . 35 .00 


மரிய அந்தோணி த / பெ . அருளப்பன் 


ஏதுமில்லை 


38 / 4B 


புன்செய் 


0 .24 .50 


ஏதுமில்லை 


1 . தூத்துக்குடி பவர் கம்பெனி பி . லிட் . 
2 . நவநீதகிருஷ்ண ன் 
3 . அபன் லாயிட்ஸ் சில்லிஸ் ஆப்சோர் 
4 . அபர்ண் ஆப்சோர் லிட் . 


39/ 1B 


புன்செய் 


0 . 02. 50 


ஏதுமில்லை 


சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 
2 . ராமமூர்த்தி 


41/ 1A 


புன்செய் 


0 .04 .50 


ஏதுமில்லை 


1 . சண்முகம் த / பெ . பலவேசம் 
2 . சுப்பையா 
3 . வெள்ளையம்மாள் 


41 / 2B 


புன்செய் 


0 . 30 .00 


சண்முகம் த / பெ . பலவேசம் 


ஏதுமில்லை 


41/ 3B 


புன்செய் 


0 .08 . 00 


ஏதுமில்லை 


43/2A 


புன்செய் 


0 . 10 .00 


ஏதுமில்லை 


1 . லட்சுமணபெருமாள் 
2 . பாலசுப்பிரமணியன் 

சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 
1 . சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 

பாப்பா என்ற மீனாட்சியம்மாள் 
1 . சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 
2 . பாப்பா என்ற மீனாட்சியம்மாள் 
1 . சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 
2 . பாப்பா என்ற மீனாட்சியம்மாள் 


43/ 3B 


புன்செய் 


0 . 20 . 00 


ஏதுமில்லை 


46/ 2 


புன்செய் 


0 . 32 .00 


ஏதுமில்லை 


47/ 2B 


புன்செய் 


0 . 38 . 00 


ஏதுமில்லை 


1 . சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 
2 . பாப்பா என்ற மீனாட்சியம்மாள் 


48 / 2B 


புன்செய் 


0 . 14 . 00 


1 . தூத்துக்குடி பவர் கம்பெனி பி . லிட் . 

ஏதுமில்லை 
2 . ரவிச்சந்திரன் 
3 . அழகிரிசாமி 
4 . மெசர்ஸ் அபன் லாயிட்ஸ் சில்லிஸ் ஆப்சோர் 
5 . அபன் ஆப்சோர் லிட் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . எண் 


புல எண் 


வகைப்பாடு 


நில உரிமைதாரர் மற்றும் பாத்தியதை உள்ள 

நபர்கள் விபரம் 


நில எடுப்பு 
செய்யப்படும் 

பரப்பு 
( ஹெக்டேர்) 


கட்டிடங்கள்/ 
மரங்களின் 
விபரம் 


(1) 


(2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


48 / 3B 


புன்செய் 


0 .07 .50 


ஏதுமில்லை 


1 . சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 
2 . ஆனந்தி 
3 . சாந்தினி 
4 . தேவசேனா 
5 . முத்துமதி 
6 . சந்திரபோஸ் 


17 . 


49/ 3B 


புன்செய் 


0 . 16 . 50 


ஏதுமில்லை 


1 . சகாயமாதா சால்டன்ஸ் பி . லிட் . 

டைரக்டர் மைக்கேல் மோத்தா 
2 . ராமமூர்த்தி 
3 . ஷாலினி 
4 . சக்தி 


Total - 2 .98 . 05 ஹெக்டேர்ஸ் . 


CHANDRAKANT B . KAMBLE , 
Principal Secretary to Government. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


